ஸ்ரீ ஷண்முக: மூலமந்த்ர ஷட்கம்‌ 


உ 
ஸ்ரீ சரவணபவாய நம: 


॥ ஸ்ரீ ஷண்முக: மூலமந்த்ர ஷட்கம்‌ ॥ 
॥ வீரா TTA எண Il 
தமிழ்‌ உரை: 


ஞானபாஸ்கர, சிவோத்கர்ஷவர்ஷக 
பிரம்மஸ்ரீ 1.1. நாராயண சாஸ்திரிகள்‌ 


எண்ணார்‌ எண்ணான 
ணன்‌ WE TARAITETAT | 
எண்ணார்‌ எனா 
அரண சாடின்‌ ரட்‌ ரள 2 


ஸரவணபஃவமாத்‌*யம்‌ மஙங்கரோமாதனூஜம்‌ 
பரவினிஹதமூரம்‌ மக்திநிர்கி“மமஹஸ்தம்‌ | 

றரணமுபக: தானாம்‌ றர்மதா“தாரமாராத்‌ 
றமறினிப“முக“பட்கம்‌ ஷண்முகம்‌ தம்‌ நமாமி ॥ 1 


1. சரவணப்‌ பொய்கையில்‌ உண்டானவரும்‌ முதலிலிருப்பவரும்‌ பாணத்தி 
னால்‌ சூரபத்மாவைக்‌ கொன்றவரும்‌, வேல்‌, சக்தி, இவைகளை கையில்‌ கொண்ட 
வரும்‌, தன்னையண்டினவர்களுக்கு உடனே நன்மையைக்‌ கொடுப்பவரும்‌ சந்திரனுக்‌ 
கொப்பான ஆறுமுகங்களை உடையவருமான ஆறுமுகனை வணங்குகிறேன்‌. 


TTT எளி 
ன்‌ எளி STN | 

ணக TROT 
ளில்‌ ர ர்‌ எ ॥ 5 


ஸ்ரீ ஷண்முக: மூலமந்த்ர ஷட்கம்‌ 


ரதிபதினிப*கா5த்ரம்‌ ரக்தராஜீவநேத்ரம்‌ 
ரசிதபு*வநரக்ஷம்‌ ராக்ஷஸானீகறிக்ஷம்‌ | 

ரவிமதஸமகாந்தம்‌ ராகி“ணாமத்யக“ம்யம்‌ 
ரமிதவிபு“த*லோகம்‌ ஷண்முக:ம்‌ தம்‌ நமாமி ॥ 2 


2. ரதியின்‌ கணவனான மன்மதனுக்கொப்பான உடலை உடையவரும்‌, செந்தா 
மரையொத்த கண்களை உடையவரும்‌, எல்லா உலகங்களையும்‌ காப்பவரும்‌ அரக்கர்‌ 
கூட்டத்தை தண்டிப்பவரும்‌, நூற்றுக்கணக்கான சூரியனுக்கொப்பான அழகையுடைய 
வரும்‌, ஆசையால்‌ அலைக்கப்பட்டவர்களால்‌ அடைய முடியாதவரும்‌ தேவலோக 
த்தை மகிழச்‌ செய்தவரும்‌ ஆன ஆறுமுகனை வணங்குகிறேன்‌. 


ஊரார்‌ எரா 
௮ ~ 
எண ணா MTT | 
STEN Reed எரா TAT 
எணாார்‌ ஏராள ர்‌ என ॥ 3 
வனஜப*வமுகா:னாம்‌ வாஞ்சி? தார்த ப்ரத ந்தம்‌ 
வலித பலிதரோகா:₹நான: ஸம்மார்ஜயந்தம்‌ | 
வரத்‌“ம கி“லரக்ஷம்‌ வாரணாரோஹ த*“க்ஷம்‌ 
வடுகமபிமஹாந்தம்‌ ஷண்முகம்‌ தம்‌ நமாமி ॥ 3 


3. நான்முகன்‌ முதலான எல்லோருக்கும்‌ இஷ்டத்தைக்‌ கொடுப்பவரும்‌, நரை, 
மூப்பு முதலிய நோய்களைப்‌ போக்கடிப்பவரும்‌, கருணையுள்ளவரும்‌ எல்லோரையும்‌ 
காப்பவரும்‌ யானையை வாஹனமாய்க்‌ கொண்ட வடுகபைரவரையும்‌ காப்பவரு 
மான ஆறுமுகனை வணங்குகிறேன்‌. 


எண்ணான எக ளிக்க | 
எனல்‌ எனா 
ந] N~ 
எளி எனா ளா 
TAA WoT Ad TTA ॥ x 
நதஜனபரிபாலம்‌ நாகிலோகைகபாலம்‌ 
நரகநிரயபா₹தா“லும்பகம்‌ வஹ்நிஜாதம்‌ | 
நயனயுக:ளவீக்ஷாமீக்ஷண த“த்தார்தி ப*ங்க”“ம்‌ 
நரமுனிவரவந்த்‌“யம்‌ ஷண்முக:ம்‌ தம்‌ நமாமி ॥ 4 


4. தன்னை வணங்கிய ஜனங்களைக்‌ காப்பவரும்‌ வானவர்‌ உலகைக்‌ காத்தருள்‌ 
புரிபவரும்‌ தாங்கள்‌ செய்த மிகக்கடுமையான பாவங்களுக்கு ஏற்ப தர்மராஜாவினால்‌ 
கொடுக்கப்படும்‌ நரகவேதனைகளைப்‌ போக்கடிப்பவரும்‌ நெருப்பில்‌ பிறந்தவரும்‌, தன்‌ 


்‌ 


ஸ்ரீ ஷண்முக: மூலமந்த்ர ஷட்கம்‌ 


கண்களின்‌ பார்வையாலேயே பக்தர்களுக்கு இஷ்டத்தை அருள்பவரும்‌, மனிதர்‌ 
மாமுனிவர்‌ முதலியவரால்‌ தொழப்பட்டவருமான ஆறுமுகனை வணங்குகிறேன்‌. 


என்‌ ஏஎ TTT 
௭௭ எள Yd எண்ணான | 
எண்ன எண்ணை 
எனின்‌ ஏராள ர்‌ எர ॥ டு 


ப4வஸுதமனவத்‌*யம்‌ பாவனா மேகக”“ம்யம்‌ 
பவ ஜலதி* ஸுபோதம்‌ ப*க்திமார்கை கக ம்யம்‌ | 
ப*ணிதநிக * மதத்வம்‌ ப*ர்த்ஸிதாமேோஷதைசத்யம்‌ 
ப“ஸிதவிமலதே“ஹம்‌ ஷண்முகம்‌ தம்‌ நமாமி ॥ 5 


5. பரமேச்வரனின்‌ புதல்வரும்‌, குற்றமற்றவரும்‌ மாறாத மனதினால்‌ நன்கு 
தொழப்படுவதால்‌ மட்டும்‌ அடையத்தக்கவரும்‌, வேதத்தின்‌ உண்மைப்‌ பொருளை 
உரைத்தவரும்‌, எல்லா அரக்கர்களையும்‌ விரட்டியடித்தவரும்‌, திருநீற்றால்‌ பூசப்பட்ட 
தூய்மையான உடலை உடையவருமான ஆறுமுகனை வணங்குகிறேன்‌. 


௭ என்‌ எண 
ATTRA ிள ணாள | 

ஏரின்‌ எர்னிள்ண்ண 
எண்ணார்னாள்‌ ரட்‌ ஏ என ॥ 6 


வனபு“வி விஹரந்தம்‌ வக்த்ரபட்கைர்லஸந்தம்‌ 
வனபகுலஜவல்லீவாக்‌₹பி4(ருன்மாத:பா“ஜம்‌ | 

வரவிதரணத“க்ஷம்‌ வாஹினீமந்த்வமேயம்‌ 
வரமறிக:ரிநிவாஸம்‌ ஷண்முக:ம்‌ தம்‌ நமாமி ॥ 6 


6. காட்டுப்‌ பூமியில்‌ வசிப்பவரும்‌, ஆறுமுகங்களுடன்‌ விளங்குபவரும்‌ காட்டு 
அரசனின்‌ மகளான வள்ளியின்‌ வார்த்தைகளால்‌ மோஹிப்பவரும்‌, வரங்களைக்‌ 
கொடுப்பவரும்‌, தேவ ஸைன்யங்களின்‌ தலைவரும்‌ அளவற்றவரும்‌, உயர்ந்தமலை 
யில்‌ வசிப்பவருமான ஆறுமுகனை வணங்குகிறேன்‌. 


எணண எண்ன 
எனின்‌ எண்ன எரிய 
ண்ணா ணர்‌. 
எள எல்‌ ணன்‌ ॥ 6. 


ஸ்ரீ ஷண்முக: மூலமந்த்ர ஷட்கம்‌ 


ஸூரதருனிப4மேதத்‌ ஸ்தோத்ரரத்னம்துகு“ஹ்யம்‌ 
ஸக்ருத:பிபடி“தம்‌ சேத்ஸர்வகாமான்த”தா“தி | 

இஹஜனுஷிவிரத்‌“த*ஞ்ஜ்ஞானமாரோக்‌“யமாயு: 
ப*வனிக*ட* விமோக்ஷம்‌ ஸ்கந்த“எமாயுஜ்யமந்தே ॥ 7 


7. “கல்ப” மரத்திற்கு ஒப்பானதாயும்‌ மிகரகஸ்யமாயும்‌ உள்ள இந்த சிறந்த 
துதியை ஒரு முறை படித்தாலே இஷ்டங்களை எல்லாம்‌ அடைவான்‌. இந்தப்‌ 
பிறவியில்‌, நல்ல அறிவையும்‌, நோயற்ற வாழ்வும்‌ நீண்ட ஆயுளும்‌ பெற்று கடை 
சியில்‌ பிறவி என்னும்‌ சிறையிலிருந்தும்‌ விடுபட்டு முருகனாகவே ஆகிவிடுவான்‌. 


சுபம்‌. 


